GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


DFP 


TAMIL 


ப 


" 


RNME 


1 


- 
. 


- 


N 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


H 


. 


RUTHAL 


4 LONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 228 ] 


CHENNAI , WEDNESDAY , JULY 20 , 2011 

Aadi 4 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 
NOTIFICATIONS BY GOVERNMENT 


தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை 
ஐந்து அறிஞர் பெருமக்கள் கொண்ட தேர்வுக்குழு அமைத்தல் பற்றிய அறிவிக்கை 
[ அரசாணை ( வாலாயம் ) எண் 160 , தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் செய்தித் ( தவ .2 .1), 

20 ஜூலை 2011 , ஆடி 4 , திருவள்ளுவராண்டு - 2042 .) 
No. II (2 )/TDRE/ 334 ( a)/ 2011 . 

தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் 1982 (தமிழ்நாடு சட்டம் - 9) - ன் பிரிவு 12 , 1(a ) - ன்படி தமிழ்ப் பல்கலைக்கழக 
துணை வேந்தரை மேதகு ஆளுநர் அவர்கள் நியமிப்பதற்காக மூன்று அறிஞர்களை பரிந்துரை செய்வதற்குக் குறிக்கப்பட்ட சட்டப்பிரிவு 
12(2)- ன்படி கீழ்க்கண்ட ஐந்து அறிஞர் பெருமக்கள் கொண்ட தேர்வுக் குழு அமைக்கப்படுகிறது : 
1 . திரு . எம் . அபுல் ஹசன் , இ . ஆ .ப . , ( ஓய்வு ), 

வேந்தர் நியமனம் 
பிளாட் எண் 1521 , H பிளாக் , 5 - வது தெரு , 
12 - வது பிரதான சாலை , அண்ணா நகர் , 
சென்னை - 600 040 . 
பேராசிரியர் முனைவர் ஆர் . தாண்டவன் , பி . எச் .டி.., அரசு நியமனம் 
ஏ . கே . 84 , 10 - வது முதன்மைச் சாலை , 
அண்ணா நகர் , சென்னை - 600 040 . 
முனைவர் கி . அரங்கன் , 

பேரவை நியமனம் 
25 , செல்லையா நகர் , 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் அஞ்சல் , 
தஞ்சாவூர் - 613 010 . 
முனைவர் ச . கிருஷ்ணசாமி , 

ஆட்சிக் குழு நியமனம் 
துறைத் தலைவர் , உயிரி தொழில்நுட்பப் பள்ளி , 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் , மதுரை . 
பேராசிரியர் முனைவர் செ . சண்முகம் , 

ஆட்சிக் குழு நியமனம் 
92 , ஐ . ஓ .பி . காலனி , மருதமலை ரோடு , 

கோயம்புத்தூர் - 641 046 . 
2 . தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகச் சட்டப் பிரிவு 12 (2) (b ) - ன்படி தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழக வேந்தரால் நியமிக்கப்பட்ட 
திரு . எம் . அபுல் ஹசன் , இ . ஆ .ப ., ( ஓய்வு) , பிளாட் எண் 1521 , H -பிளாக் , 5 - வது தெரு , 12 - வது பிரதான சாலை , அண்ணா நகர் , 
சென்னை - 600 040 அவர்கள் மேற்கண்ட குழுவிற்கு தலைவராக இருப்பார் . 

து . நா . இராமநாதன் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
DTP - || - 2 Ex . (228 ) 


